


$ 





அறிவுறுத்தல்கள்‌ : 
* இவ்வினாத்தாள்‌ இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது, 

* பகுதி], 30 பல்தேர்வு வினாக்களைக்‌ கொண்டுள்ளது. பகுதி 1 இற்கான விடைகள்‌ இத்தாளிலேயே எழுதப்பட 
| வேண்டும்‌. 

குறிப்பு : பென்சிலால்‌ எழுதப்படும்‌ விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ வழங்கப்படமாட்டாது. 

பகுதி 1 மற்றும்‌ பகுதி U ஆகியவற்றுக்குரிய இரண்டு விடைத்தாள்களும்‌ ஒன்றாக இணைக்கப்பட்டு கையளிக்கப்பட 
வேண்டும்‌. 


10030 


DOS? சிற cemtnctane இ gm Sma mömin 
அ! ம 


பம்‌ nt of Examinations, Sri Lanka Department 
gason 6672 ௭௨௫௨ க. (Gad 6௧6) IMDS, 2013 86605 — 28 32080௦ 

கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (உயர்‌ தற)ப்‌ பரீட்சை, 2013 ஓகஸ்ற்‌ | தய uiti es 
General Certificate of Education (Adv. Level) Examination, August 2013 { NewS 


abus 


இரண்டு மணித்தியாலங்கள்‌ 
Two hours 


லட ௨௬0௦ I 
புவியியல்‌ ட 
Geography I} 








பரீட்சகர்களின்‌ உபயோகத்திற்கு மட்டும்‌ 


துறயட்டு எண | 
தர்ர | | 






ணை 


டப. 
| 
mogo upee | | 









பகுதி 1 


€ ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையினைத்‌ தெரிவுசெய்து, அதற்குரிய இலக்கத்தினைப்‌ புள்ளிக்கோட்டி_ல்‌ 


l. 


எழுதுக. 


7.5 கிலோ மீற்றர்‌ நீளமான பிரதான வீதியொன்று இலங்கையின்‌ 1 ; 50 000 அளவுத்திட்ட இடவிளக்கப்‌ 
படத்தில்‌ என்ன அளவினால்‌ காட்டப்படும்‌ P 


(1) 15cm (2) 30cm (3) 45cm (4) 60cm (5) 75cm reer ) 


2. இலங்கையின்‌ 1: 50000 இடவிளக்கப்‌ படங்களின்‌ நெய்யரி குறிப்பு பெறுமானங்கள்‌ ஆரம்பிப்பது, 


(1) பருத்தித்துறைக்கு மேற்காக 200km மற்றும்‌ தெற்காக 200km புள்ளியில்‌ 

(2) பெறிய பாஸ்‌ (Maha Rawana) இற்கு மேற்காக 200km மற்றும்‌ தெற்காக 200 km புள்ளியில்‌ 

(3) பேதுறுதாலகலவுக்குக்‌ கிழக்காக 200km மற்றும்‌ வடக்காக 200km புள்ளியில்‌ 

(4) கதிர்காமத்துக்குக்‌ கிழக்காக 200km மற்றும்‌ வடக்காக 200km புள்ளியில்‌ 

(5) பேதுறுதாலகலவுக்கு மேற்காக 200km மற்றும்‌ தெற்காக 200km புள்ளியில்‌ ர்‌] 


3. முதனிலைத்‌ தரவுகளின்‌ மூன்று மூலாதாரங்களாவன: 


(1) குடிசனக்‌ கணிப்பு அறிக்கைகள்‌, அளவீட்டு அறிக்கைகள்‌, புதினப்‌ பத்திரிகைகள்‌ 

(2) வினாக்கொத்து அளவீடுகள்‌, இடவிளக்கப்‌ படங்கள்‌, மத்திய வங்கி அறிக்கைகள்‌ 

(3) நேர்காணல்கள்‌, அவதானிப்புகள்‌, வினாக்கொத்து அளவீடுகள்‌ 

(4) நிலப்‌ பயன்பாட்டுப்‌ படங்கள்‌, விடய ஆய்வுகள்‌, நிர்வாக அறிக்கைகள்‌ 
(5) ஆவணப்‌ படங்கள்‌, நாட்குறிப்புகள்‌, புதினப்‌ பத்திரிகைகள்‌ Risers 


4. தொடர்ச்சியான தரவுகளுக்குரிய மூன்று மாறிகளாவன: 


(1) மழைவீழ்ச்சி, பாடசாலை வரவுப்‌ பதிவேடு, சனத்தொகை அடர்த்தி 

(2) தாவரங்களின்‌ வளர்ச்சி, நாளாந்த வெப்பநிலை, சிசுக்களின்‌ நிறை 

(3) காட்டு நிலப்‌ பகுதி, பராமரிக்கப்பட்ட நோயாளரின்‌ எண்ணிக்கை, மண்‌ ஈரப்பதன்‌ 

(4) புரத நுகர்வு, ஆவியாக்கம்‌, தொழிலாளர்‌ எண்ணிக்கை 

(5) வீதி விபத்துகள்‌, சுற்றுலாப்‌ பயணிகளின்‌ வருகை, ஏற்றுமதி வருமானம்‌ (sere ) 


[பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.I|k 


_AL/2013/22/T-1 


<a __AL/2013/22/T-1 


5. இலங்கையில்‌ குறிப்பிட்டதொரு வருடத்தில்‌, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ சேர்க்கையைக்‌ காட்டுவதற்கு 
மிகவும்‌ பொருத்தமான இரண்டு படவரைகலையியல்‌ முறைகளாவன, 
(1) கூட்டு பார்‌ வரைபு மற்றும்‌ பிரிக்கப்பட்ட வட்டங்கள்‌ 
(2) கோட்டு வரைபு மற்றும்‌ சிதறல்‌ வரைபடம்‌ 
(3) விகிதாசார வட்டங்கள்‌ மற்றும்‌ பிறிக்கப்பட்ட வட்டங்கள்‌ 
(4) விகிதாசார சதுரங்கள்‌ மற்றும்‌ பல்‌ பார்‌ வரைபு 


(5) மணிக்கூட்டு வரைபடங்கள்‌ மற்றும்‌ விகிதாசாரக்‌ கோளங்கள்‌ பலி | 


| 6. இடைக்‌ காலணை வீச்சின்‌ சரியான கருத்து 

(1) நியம விலகலுக்கும்‌ சராசரி விலகலுக்குமிடையிலான வேறுபாடு 

(2) Q, மேற்‌ காலணை) க்கும்‌ Q, (கீழ்‌ காலணை) க்குமிடையிலான வேறுபாடு 

(3) Q, (மேற்‌ காலணை) க்கும்‌ உச்சப்‌ பெறுமானத்துக்குமிடையிலான வேறுபாடு 

(4) Q, (இடையம்‌) க்கும்‌ Q, (கீழ்‌ காலணை) க்குமிடையிலான வேறுபாடு 

(5) இடையம்‌ மற்றும்‌ Q, (மேற்‌ காலணை) க்குமிடையிலான வேறுபாடு (assena) 

P l y ix ல்‌ 
7. சராசரிப்‌ பெறுமானத்தை அளவிடுவதற்கான casos என்னும்‌ சமன்பாட்டில்‌ Lx என்பது எதனைக்‌ 

கருதுகின்றது 7 

(1) ஒவ்வொரு வகுப்பினதும்‌ நடுப்புள்ளி பெறுமானங்களின்‌ கூட்டுத்தொகை 

(2) மீடிறன்‌ பெறுமானங்களின்‌ கூட்டுத்தொகையை ஒவ்வொரு வகுப்பினதும்‌ நடுப்‌ பெறுமானத்தினால்‌ 
பெருக்கி வருவது 

(3) ஒவ்வொரு வகுப்பினதும்‌ நடுப்‌ பெறுமானத்தினை அவற்றின்‌ மீடிறனின்‌ பெறுமானங்களினால்‌ 
பெருக்கிவரும்‌ பெறுமானங்கள்‌ ஒவ்வொன்றினதும்‌ கூட்டுத்தொகை 

(4) மீடி.றனின்‌ கூட்டுத்தொகையை வகுப்பு ஆயிடைகளினால்‌ பெருக்கி வருவது 

(5) வகுப்பு எண்ணிக்கைகளின்‌ கூட்டுத்தொகையை நடுப்புள்ளியின்‌ பெறுமானத்தினால்‌ பெருக்கி வருவது (...... ] 


8. பின்வரும்‌ வரைபடங்களுள்‌ எது ஒகிவ்‌ வரைபினைக்‌ காட்டுகின்றது 7 










6 
னி 
4000 4 
3000 3- 
2000 - 2 75] / 
1000 14 hie 
0 : i 2 ன 
123 4 5 10 20 30 40 50 
(1) (2) 





0.3 0.4 0.5 0.6 
(4) (5) Poasa) 


9. புவியியல்‌ தகவல்‌ ஒழுங்கொன்றின்‌ மூன்று பிரதான கூறுகளாவன: 
(1) விமான ஒளிப்படங்கள்‌, எண்ணிலக்கப்‌ படங்கள்‌, கணினி முறைமை 
(2) இடஞ்சாரா தரவுகள்‌, கணினி முறைமை, செய்மதிப்‌ படிமங்கள்‌ 
(3) தரவுகள்‌, கணினி முறைமை, பயனாளிகள்‌ 
(4) வன்பொருள்‌, எண்ணிலக்கப்‌ படங்கள்‌, இடம்சார்‌ தரவுகள்‌ 


(5) மென்பொருள்‌, பயனாளிகள்‌, எண்ணிலக்கப்‌ படங்கள்‌ க இ 
10. படம்‌ ஒன்றில்‌ காணப்படும்‌ ஓர்‌ இடத்தின்‌ உண்மையான அமைவிடத்தினைத்‌ தரும்‌ புதிய நுட்பமுறை, 

(1) புவியியல்‌ தகவல்‌ ஒழுங்கு (2) பூகோள நிலைப்படுத்தல்‌ முறைமை 

(3) தொலையுணர்வு (4) எண்ணிலக்கப்‌ படமாக்கல்‌ | 

(5) வருடி படமாக்கல்‌ (scan mapping) பக்‌, 


: (பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.Ik 


11. 


12. 


13. 


14. 


13; 


16. 


19, 


20. 


3. | | AL/2013/22/T-1 


வளிமண்டலத்தின்‌ இரண்டு படைகளில்‌ வெப்பநிலையானது உயரத்திற்கேற்ப படிப்படியாகக்‌ குறைந்து 
செல்கின்றது. அவையாவன: 

(1) மாறன்‌ மண்டலம்‌ மற்றும்‌ படை மண்டலம்‌ (2) மாறற்றரிப்பு மற்றும்‌ படைத்தரிப்பு 

(3) மாறன்‌ மண்டலம்‌ மற்றும்‌ இடை மண்டலம்‌ (4) படைமண்டலம்‌ மற்றும்‌ மாறற்றரிப்பு 


(5) இடைத்தரிப்பு மற்றும்‌ படைத்தரிப்பு (Ce) 
இலங்கையின்‌ பிரதான மேற்காவுகை மழைவீழ்ச்சிப்‌ பருவகாலம்‌ என்பது, 

(1) மே தொடக்கம்‌ செப்ரெம்பர்‌ (2) மார்ச்‌ தொடக்கம்‌ ஏப்ரல்‌ 

(3) ஒக்டோபர்‌ தொடக்கம்‌ நவம்பர்‌ (4) ஜனவரி தொடக்கம்‌ பெப்ரவரி 

(5) டிசம்பர்‌ தொடக்கம்‌ ஜனவரி ETTE ) | 


எல்‌-நினோ தோற்றப்பாடு நிகழ்வதற்கான காரணம்‌, 

(1) இந்து சமுத்திரத்தின்‌ வெப்பநிலையில்‌ சடுதியான வீழ்ச்சி 

(2) பசிபிக்‌ சமுத்திரத்தின்‌ வெப்பநிலையில்‌ படிப்படியான வீழ்ச்சி 

(3) அத்திலாந்திக்‌ சமுத்திரத்தின்‌ வெப்பநிலையில்‌ படிப்படியான அதிகரிப்பு 

(4) பசிபிக்‌ சமுத்திரத்தின்‌ வெப்பநிலையில்‌ சடுதியான அதிகரிப்பு 

(5) இந்து சமுத்திரத்தின்‌ வெப்பநிலையில்‌ படிப்படியான அதிகரிப்பு (2௧௧௯ ) 
கெப்பனின்‌ காலநிலைப்‌ பாகுபாட்டில்‌ வரண்ட காலநிலைகளின்‌ உப பிரிவுகளுக்குரிய குறியீடுகளைச்‌ 
சரியாகக்‌ காட்டுவது, 

(1) Af,Am,Aw (2) BS,BW 3) Df, Dw (4)  Cf,Cw,Cs (5) ET, EF பக்‌ ) 
புவியின்‌ உட்பகுதியில்‌ பாறைகள்‌ முறையே திரவ மற்றும்‌ திண்ம நிலைகளில்‌ காணப்படும்‌ இரண்டு 
படைகளாவன: 


(1) அக மையம்‌ மற்றும்‌ புற மையம்‌ (2) அக மையம்‌ மற்றும்‌ கீழ்‌ மூடி 

(3) கீழ்‌ மூடி மற்றும்‌ மேல்‌ மூடி (4) புற மையம்‌ மற்றும்‌ அக மையம்‌ 

(5) மேல்‌ மூடி மற்றும்‌ அக மையம்‌ த்‌ ) 
வெள்ளச்‌ சமவெளி ஒன்றின்‌ உறுப்பு இது. 

(1) நீர்வீழ்ச்சி (2) பானைக்‌ குழிவு 

(3) பணியெருத்தேரி (4) நீள்குன்றுகள்‌ 

(5) ஒடுங்கிய பள்ளத்தாக்குகள்‌ (கக்க 
பனிகட்டி.யாற்றுத்‌ தாக்கத்துடன்‌ இணைந்து காணப்படும்‌ அம்சம்‌, 

(1) நுண்மண்‌ படிவுகள்‌ (2) ரோம்போலோ 

(3) வற்றுப்பள்ள ஏரிகள்‌ (4) கழிமுகச்‌ சமவெளிகள்‌ 

(5) நீள்‌ மணற்குன்று (Esker) (ag 
மிக ஆழமான கரையோர அகழி எங்கு அமைந்துள்ளது 7 

(1) ஆக்டிக சமுத்திரம்‌ (2) இந்து சமுத்திரம்‌ 

(3) அத்திலாந்திக்‌ சமுத்திரம்‌ — (4) பசிபிக்‌ சமுத்திரம்‌ 

(5) அராபியன்‌ கடல்‌ Gessa 


உருமாறிய பாறைகளின்‌ பிரதான வகைகளைச்‌ சரியாகக்‌ காட்டும்‌ விடை, 

(1) சலவைக்கல்‌, மணற்கல்‌, படி.கப்பார்‌, மாக்கல்‌ 

(2) படிகப்பார்‌, சலவைக்கல்‌, சிலேற்று, சிராயல்‌ 

(3) சிலேற்று, சுண்ணக்கல்‌, எரிமலைக்‌ குழம்புப்பாறை, மாக்கல்‌ 

(4). சிராயல்‌, மாக்கல்‌, சுண்ணக்கல்‌, சலவைக்கல்‌ 

(5) படிகப்பார்‌, சலவைக்கல்‌, சிலேற்று, எரிமலைக்‌ குழம்புப்பாறை யி 


அபிரிக்காப்‌ படத்தில்‌. உயிர்த்திணிவுகளின்‌ நான்கு பிரதான பகுதிகள்‌ A, B, C, மற்றும்‌ 1) எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. சரியான விடையை அடையாளம்‌ செய்க. 
(1) (A) அயன மழைக்காடு (8) அயன சவன்னா 

(C) அரைப்‌-பாலைவனம்‌ (D) பாலைவனம்‌ 
(2) (A) அரைப்‌-பாலைவனம்‌ (B) அயன சவன்னா 


(C) பாலைவனம்‌ (D) அயன மழைக்காடு 
(3) (A) அயன மழைக்காடு (8) அயன சவன்னா 
(C) பாலைவனம்‌ (D) அரைப்‌-பாலைவனம்‌ 


(4) (A) அயன சவன்னா (B) பாலைவனம்‌ 
(C) அயன மழைக்காடு (1) அரைப்‌-பாலைவனம்‌ 
(5) (A) பாலைவனம்‌ (B) அயன சவன்னா 
(C) அயன மழைக்காடு (1) அரைப்‌-பாலைவனம்‌ 





[பக்‌. 4 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





2l. 


22. 


23, 


| 24. 


25, 


26. 


iT. 


sts AL/2013/22/T-1 


2001 இல்‌ இலங்கையின்‌ சனத்தொகையில்‌ காணப்படும்‌ இனரீதியான சேர்க்கையின்‌ சரியான சதவீதப்‌ 
பரம்பலினைக்‌ காட்டும்‌ விடை, 


சிங்களவர்‌ இலங்கைத்‌ தமிழர்‌ இந்தியத்‌ தமிழர்‌ முஸ்லிம்‌ ஏனையோர்‌ 
(1) 82.0 4,3 5.1 7.9 0.7 
(2) 73.9 12.4 5.5 7.1 0.8 
(3) 80.5 5.2 6.1 7.0 1;2 
(4) 77.2 8.5 6.1 Ta 1.0 | 
(5) 81.1 6.2 5.4 5.2 2.1 WE ) 


மகாவலி அபிவிருத்தி நிகழ்ச்சித்‌ திட்டத்தின்‌ தொகுதி வலயங்கள்‌ மற்றும்‌ நகரங்களின்‌ சரியான இணைப்பு 

எது 27 

(1) கல்னேவா (தொகுதி ‘L’); கிராந்துருகோட்டை (தொகுதி ‘B’) அரலகன்வில (தொகுதி ‘C’) 

(2) கல்னேவா (தொகுதி “11'); கிராந்துருகோட்டை (தொகுதி ‘C’) அரலகன்வில (தொகுதி ‘B’) 

(3) கல்னேவா (தொகுதி ‘B’); கிராந்துருகோட்டை (தொகுதி L) அரலகன்வில (தொகுதி *H’) 

(4) கல்னேவா (உட-வளவை ); கிராந்துருகோட்டை (தொகுதி H) அரலகன்வில (தொகுதி *C') | 
(5) கல்னேவா (தொகுதி ‘C’); கிராந்துருகோட்டை (தொகுதி ‘L’) அரலகன்வில (தொகுதி ‘H’) க ) 


உலகின்‌ இரும்புத்தாதினை உற்பத்தி செய்யும்‌ நான்கு பிரதான நாடுகள்‌ இறங்குவரிசையில்‌ உள்ளன. 
அவை: 

(1) பிறேசில்‌, இந்தியா, சீனா, அவுஸ்திரேலியா 

(2) அவுஸ்திரேலியா, சீனா, பிறேசில்‌, இந்தியா 

(3) சீனா. பிறேசில்‌, அவுஸ்திரேலியா, இந்தியா 

(4) ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, சீனா, பிறேசில்‌ 

(2) ஐக்கிய அமெரிக்கா, அவுஸ்திரேலியா, பிறேசில்‌, சீனா (அசதி ) 


'ஆசியான்‌' அமைப்பின்‌ நான்கு அங்கத்துவ நாடுகளைக்‌ காட்டும்‌ விடை எது 2 

(1) இந்தியா, மாலைதீவு, மலேசியா, தாய்லாந்து 

(2) கம்போடியா, மியன்மார்‌, பிலிப்பைன்ஸ்‌, வியட்நாம்‌ 

(3) சிங்கப்பூர்‌, ஆப்கானிஸ்தான்‌, பாகிஸ்தான்‌, நேபாளம்‌ 

(4) லாவோஸ்‌, சீனா, மொங்கோலியா, தாய்வான்‌ 

(3) பப்புவா நியூகினியா, மலேசியா, வட கொரியா, பங்களாதேஷ்‌ (zan ) 


தரப்பட்டுள்ள இலங்கைப்‌ புறவுருவப்‌ படத்தில்‌ ஐந்து ஏற்றுமதி பதனிடல்‌ வலயங்கள்‌ A, B, C, D 

மற்றும்‌ E எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளன. சரியான விடையை அடையாளம்‌ செய்க. 

(1) (A) பியகம (B) கட்டுநாயக்கா (C) பல்லேகல 
(D) கொக்கல (E) சீதாவாக்க 


(2) (A) கொக்கல (B) மாவத்தகம (C) பியகம 
(D) சீதாவாக்க (E) கட்டுநாயக்கா 

(3) (A) கட்டுநாயக்கா (B) பியகம (C) கொக்கல 
(D) மீரிகம (E) மாவத்தகம 

(4) (A) பல்லேகல (1) சீதாவாக்க (C) மாவத்தகம 
(D) கொக்கல (E) கட்டுநாயக்கா 


(5) (A) சீதாவாக்க (18) மாவத்தகம (C) பியகம 
(D) கட்டுநாயக்கா (E) பல்லேகல 





GU த்தொகையின்‌ நான்கு பண்புகளாவன: 

(1) வளர்ச்சி, பருமன்‌, சேர்க்கை, போக்குகள்‌ 

(2) பரம்பல்‌, இடப்பெர்வு, பருமன்‌, வளச்சி வீதம்‌ 
(3) பருமன்‌, வளர்ச்சி, பரம்பல்‌, சேர்க்கை 

(4) பருமன்‌, சேர்க்கை, போக்குகள்‌, வளர்ச்சி வீதம்‌ 


(5) இடப்பெயர்வு, வளர்ச்சி வீதம்‌, போக்குகள்‌, சேர்க்கை ட்டி வி | 
2006 இல்‌ உலக வருடாந்த மீன்‌ உற்பத்தியில்‌ மிக உயர்ந்த சதவீதத்தினைப்‌ பதிவுசெய்த மீன்பிடி ப்‌ பகுதி, 

(1) கிழக்கு இந்திய சமுத்திரம்‌ (2) வடமேல்‌ பசிபிக்‌ 

(3) மேற்கு - மத்திய பசிபிக்‌ (4) தென்‌ - கிழக்குப்‌ பசிபிக்‌ 

(5) வட - கிழக்கு அத்திலாந்திக்‌ வத்‌! 


[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


28. 


29. 


30. 


ல 7 AL/2013/22/T-I 


“e-Sri Lanka” என்பதனைச்‌ சரியாக வரையறை செய்யும்‌ கூற்று, 

(1) தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ தொழினுட்பத்தினை அமுலாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு 
கொள்கை வரைச்சட்டகம்‌, 

(2) இலங்கையில்‌ மக்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும்‌ பராமரிப்பினை வழங்குவதற்கான ஒரு 
முறை 

(3) இலங்கையின்‌ பல்வேறு போக்குவரத்து வலைப்பின்னல்களைக்‌ கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முறைமை 

(4) இலங்கையின்‌ பல்வேறு மாவட்டங்களுக்கிடையிலான தொடர்பாடல்‌ முறை 

(5) இலங்கையில்‌ இணையத்தளமூடான ஒரு கற்றல்‌ முறை Carer ) | 


இலங்கையில்‌ முறையே பொஸ்பேற்‌ மற்றும்‌ இல்மனைட்‌ ஆகியவற்றினை உற்பத்தி செய்யும்‌ இரு 
அமைவிடங்களைச்‌ சரியாக அடையாளம்‌ செய்யும்‌ விடை யாது 2 


(1) யாழ்ப்பாணம்‌ மற்றும்‌ பேருவளை (2) நாத்தாண்டிய மற்றும்‌ ஒக்கம்பிட்டிய 
(3) கொச்சிக்கடை மற்றும்‌ புத்தளம்‌ (4) எப்பாவெல மற்றும்‌ புல்மோட்டை 
(5) மீட்டியாகொட மற்றும்‌ போகல ஸல்‌ ) 


மிக அண்மைக்காலத்தில்‌ கோதுமை மற்றும்‌ அரிசி இரண்டினதும்‌ . உற்பத்தியில்‌ அதிகரிப்பினைப்‌ 
பெற்றுள்ள இரண்டு நாடுகளாவன: 


(1) சீனா மற்றும்‌ ரஷ்யா (2) சீனா மற்றும்‌ இந்தியா 

(3) இந்தியா மற்றும்‌ இந்தோனேசியா (4) ரஷ்யா மற்றும்‌ ஐக்கிய அமெரிக்கா 

(5) சீனா மற்றும்‌ பிறேசில்‌ (பக்கம 
பட்டு 


[பக்‌. 6 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





Download Past Papers at : www.freebooks.I|k 











————— — — —— Fou — ———— வகை வை அணை யை இங்சே வெட்டி அகற்றவும்‌ = $ —————————————— 


16848 


-6- AL/2013/22/T-I 
Bae © இ௫ 4,585 / முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 


[8 ௦20 Hae கவ இ @om) Ama onoma ர DS) ama 06௧06095௫௫ டூ eon) Sma 0050060853 qo) 
lanioe பரீட்சைத்‌ திணைக்களம்‌ இலங்கைப்‌ ri ene திணைக்களம்‌ இலங்கைப்‌. பரீட்சைத்‌ 
lepartment of Examinations, Sri Lanka Depari SEE EEEN 0  Examin: ations, Sri Lanka Departmen 
Se கனத கில SQ (௫3. CTE ) லெ, =2013— =ne 


+ காப்‌ ராதரப்‌- ELE டயத்தை 201 E ep a TL ட்டம்‌ 
பத்திர 3 5 பந்த bus 


ஐல Te Bend 1 TO 
புவியியல்‌ I 
Geography 1 





பகுதி Il 


அறிவுறுத்தல்கள்‌ : 


* முதலாம்‌ வினாவுக்கும்‌, 2 ஆம்‌ 3 ஆம்‌ 'வினாக்களிலிருந்து ஒரு வினாவையும்‌ தெரிந்தெடுத்து இரண்டு | 
வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை எழுதுக. 


* 1:50000 அளவுத்திட்டத்திலமைந்த மொனராகலை இடவிளக்கப்‌ படத்தின்‌ ஒரு பகுதியும்‌, வரைபுத்‌ தாளொன்றும்‌ | 
வழங்கப்படும்‌, 





1. இலங்கை நில அளவைவைத்‌ திணைக்களத்தினால்‌ வெளியிடப்பட்ட 1:50000 என்னும்‌ 
அளவுதிட்டத்திலமைந்த மொனராகலை இடவிளக்கப்‌ படத்தின்‌ ஒரு பகுதி உமக்குத்‌ தரப்பட்டுள்ளது. 
படத்தின்‌ சமவுயரக்கோட்டு இடைவெளி 100 அடியாகும்‌. இப்படத்தினைப்‌ பயன்படுத்திப்‌ பின்வரும்‌ 
வினாக்களுக்கு விடை எழுதுக. 


படத்தின்‌ மேல்‌ விடைகள்‌ எழுதப்படலாகாது. 
விடைத்தாளில்‌ தொடர்புடைய வினா இலக்கத்தினையும்‌ உப பிரிவு இலக்கத்தினையும்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. 





உமது விடைத்தாளுடன்‌ படத்தினை இணைக்க வேண்டாம்‌. 


(i) A - B மற்றும்‌ C- D கோடு நெடுகிலும்‌ காணப்படும்‌ smaids. ல்க அடையாளம்‌ 


செய்து பெயரிடுக. (02 புள்ளிகள்‌) 
(ii) E,F, G என்பதனால்‌ குறித்துக்‌ காட்டப்பட்டுள்ள பெளதிக அம்சங்களை அடையாளம்‌ செய்து 
பெயரிடுக. (03 புள்ளிகள்‌) 
(111) படத்திலுள்ள பிரதேசத்தில்‌ காணப்படும்‌ இரண்டு வகையான மக்கட்‌ குடியிருப்புகளை அடையாளம்‌ 
செய்து பெயரிடுக. (02 புள்ளிகள்‌) 
(iv) நாற்பக்கல்‌ இலக்கம்‌ 1 இல்‌ காட்டப்பட்டுள்ள பகுதியில்‌ காணப்படும்‌ பொதுத்‌ துறை சேவைகள்‌ 
நான்கினைப்‌ பெயறிடுக. (04 புள்ளிகள்‌), 
(v) நாற்பக்கல்‌ இலக்கம்‌ 2 இல்‌ காட்டப்பட்டுள்ள பகுதியில்‌ காணப்படும்‌ நிலப்‌ பயன்பாட்டுப்‌ 
பாங்கின்‌ மூன்று பண்புகளை விபரிக்க. (09 புள்ளிகள்‌) 
2. (i) படங்களின்‌ இரண்டு பிரதான வகைகளைப்‌ பெயரிடுக. (01 புள்ளி) 


(11) மேலே (1) இல்‌ உம்மால்‌ குறிப்பிடப்பட்டவற்றுள்‌ ஒன்றினைத்‌ தெரிவுசெய்து அதன்‌ நான்கு | 
பயன்பாடுகளை விபரிக்குக. (04 புள்ளிகள்‌) | 


(111) படவரைகலையியலில்‌ பயன்படுத்தப்பட்டுவரும்‌ மூன்று நவீன நுட்பமுறைகளைக்‌ குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 


(iv) மேலே (iii) இல்‌ குறிப்பிடப்பட்டவற்றுள்‌ ஒரு நுட்பமுறையைத்‌ தெறிவுசெய்து, படம்‌ அமைப்பதில்‌ 
அந்நுட்பமுறையின்‌ மூன்று நன்மைகளைச்‌ சுருக்கமாக விபரிக்குக. (06 புள்ளிகள்‌) 


(v) கணினிகளைப்‌ பயன்படுத்தி படம்‌ அமைப்பதற்கான இரண்டு தரவு மூலாதாரங்களைப்‌ 
பெயரிட்டு, அவ்விரண்டு மூலாதாரங்களுக்கிடையிலான இரண்டு வேறுபாடுகளை விபரிக்குக. (06 புள்ளிகள்‌) 


[பக்‌. 7 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 





-7- | = —AL/2013/22/T-1 


3. அட்டவணை 1 இல்‌ தரப்பட்டுள்ள தரவுகளைப்‌ பயன்படுத்தி பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை தருக. 
அட்டவணை 1 


இலங்கையில்‌ தெறிவு செய்யப்பட்ட 24 மாவட்டங்களில்‌ ஒக்டோபர்‌ 2010 இல்‌ 
பதிவு செய்யப்பட்ட உயிர்ப்‌ பிறப்புகள்‌ 





கம்பகா முல்லைத்தீவு 
களுத்துறை மட்டக்களப்பு 
கண்ட அம்பாறை 
மாத்தளை திருகோணமலை 
நுவரெலியா குருநாகல்‌ 

காலி புத்தளம்‌ 


மாத்தறை அனுராதபுரம்‌ 
அம்பாந்தோட்டை பொலனறுவை 
யாழ்ப்பாணம்‌ மொனராகலை 
கிளிநொச்சி பதுளை 
மன்னார்‌ இரத்தினபுரி 
வவுனியா 


Source : Department of Census and Statistics, 2011 


(1) கூட்டமாக்கப்பட்ட மீடிறன்‌ பரம்பல்‌ ஒன்றினை அமைக்குக. (04 புள்ளிகள்‌) 


(11) இழையவரையம்‌ ஒன்றினையும்‌ மீடிறன்‌ பல்கோணி ஒன்றினையும்‌ வரைக. (10 புள்ளிகள்‌) 


(111) உம்மால்‌ மேலே (1) இல்‌ அமைக்கப்பட்ட மீடிறன்‌ பரம்பலை அடிப்படையாகக்‌ கொண்‌ 
டிற டி 
தரப்பட்டுள்ள மாவட்டங்களில்‌ காணப்படும்‌ உயிர்ப்‌ பிறப்புகளின்‌ பரம்பல்‌ பாங்கினை 
ஆராய்க. (06 புள்ளிகள்‌) 


எதன்‌ © 
சீர பய 


Download Past Papers at : www.freebooks.|k 





16848 


செறு 6602 goso og (cad 626) Id, 2013 geoido 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர உயர்‌ தற)ப்‌ பரீட்சை, 2013 ஓகஸ்ற்‌ 
General Certificate of Education (Adv. Level) Examination, August 20136 





all 
[ 


ம அவரா ae 1 z 1 ம P ப்ட்‌ =e Ci 
SS a த: 
ட்‌ b SeA ந s Z = 3 Ae = 
A i. அண்‌ ட அண 
அன்‌ i = 
Pe Wa ஆவை 


3 வு Ee ep ந அன்னை = 
| Kie i z i k ப்‌ st அ ; ட்ட 
i — = - = ee அ ட ட 
ப்பத்‌ சட ன்‌ 4 z 
= டட s 
Wee 
கவளி 


GE = N 
aes அல்வா பதி தல்‌ 


peole Seno I 
| புவியியல்‌ I 
Geography I 





pons” iE 
| 


| olla "y i ட தத்த 0 
| வோ S | உண nn 


கட x TA 1. 
போ ம அதிர 
AMAL 





pa, 
ry 
aon 


UL Kee vi, 
‘ E 
க 


ட 


அதி ஷ்‌ 
க, t 
டக்‌ 


F | 
ம்‌ a - ர ஜடம்‌ இனத்து Pin Sy 
T F; | F ன்‌ டட all ae - i mal H 
ரி ஸ்‌ ha | mme - l ட i 
a பி ட்ட ட | | ட ரசா wy j a" 4 மி i அநக > ” F ir r | | 
இர 1 7 i +s பய aS ப ணின்‌ அ தி்‌ 
| 1 ர x — ‘ ந டண 4 r : 
க டு தன ல்கள்‌ NEN 
பி +} i ப i i y த்‌ a அனு 1 A னி! த்‌ டர்‌ “யல்‌ a வள = E r 
A Pe | a : 1 gat iE 
A NA | | ர ததன்‌ அஆ ட 
ட 1 = | i = tal atl fy oe 7] ன்‌ | 
ட்‌ ்‌ ம்‌ g pi டச்‌" 
| eats ஸ்‌ ரி சல்‌ ந நண்ணார்‌ a, ட A 
Ae Ngt தவச Road CN PETAI Py EN =i ண்‌ 
a Ak | பா்‌. | | 7 f தது PF- x Fi | | 
| i 1] eee i இங்க த தி en = (ee பிதர ராயன்‌ 
f GT NAY ம்‌ 4 AN டட தர்‌. 
a al [2 ஆ ry E ர. பி ட்‌ 
ef Me Glpasyaya \ ‘ “aoe பர்‌ TSE. x . pae 
ப்‌ 4 a) பன te Ee ம்‌ விக ன்‌ ப்ர a 
Wi ae + வு, கனி சி விடர்‌ | ரஸ்‌ 
| | | | orombuwa | ட 2. | se r ப்‌ 
ஆ ரா a po H oe | ச்‌ ë 
ந Lorn ப்ப 
E] . ப்ட்‌ = | et ர y Aa Pana TA மடநத i z hi ரன்‌ 
| a H > பரப்‌ பியி E i ம யு : ப்‌ 
- Ta ர tin; p 
a ரீ ப்‌ i ர்‌ Le wh ræ ளி ரப a F i 3 
on + ட்‌ al | ; | ள்‌ +E he A iy 3 
4 teak பார்‌! ர j ள்‌ z EATE TN 
È : e hs க்‌ பத்‌ ka a ட்‌ k 
r k ர்‌ ர்‌ r A j ப்‌ பன்‌ 
்‌ wd t z 3 ல்‌ 
F i Ë . ப 
1 1 į Ea H ] 





5 2 x \ A3 F Mes hr 
SRA TIE AES AL AA 
060869) பேய) moda g 100 


சமவுயரக்கோடு இடைவெளி 100 அடி 
Contour Interval 100 feet 


SCALE 1: 50 000 


Download Past Papers at : www.freebooks.I|k 












POW) Soe omöodaonë இ: gm 
க்‌ அ k = = 
Amend tori இ 


amarsi பாரட்சைத்‌ திணைய்களிம்‌ (a) anal amet 
epartment of Examinations, Sri Lanka Depart 


இ eon) Sma cemtaciags இ em 5wa ட்டா: (மை 












ட See Il 
புவியியல்‌ II 
Geography 


பகுதி 1 - பெளதிகப்‌ புவியியல்‌ 


(1) புவியின்‌ நான்கு பிரதான படைகளைப்‌ பெயரிடுக. 


(ii) மேலே (1) இல்‌ உம்மால்‌ பெயரிடப்பட்ட படைகளுள்‌ ஏதாவது. ஒன்றினைத்‌ தெரிவு செய்து 
அதன்‌ சேர்க்கையின்‌ மூன்று இயல்புகளை உதாரணங்களுடன்‌ ஆராய்க. 


(iii) தகட்டு எல்லைகளின்‌ (Plate margins) மூன்று பிரதான வகைகளை அடையாளம்‌ செய்து 
அவற்றின்‌ அசைவியல்புகளை விபறிக்க. 


(iv) பிரதான எரிமலை நிலவுருவங்கள்‌ மூன்றினைப்‌ பெயரிட்டு, அவற்றின்‌ உருவாக்கச்‌ செயன்முறையைப்‌ 
பொருத்தமான விளக்கப்படங்களுடன்‌ விபரிக்குக. 


(1) பாலைவனப்‌ பிரதேசங்களில்‌ நீரினால்‌ உருவாக்கப்படும்‌ இரண்டு நிலவுருவங்களைப்‌ 
பெயரிட்டு, அவற்றின்‌ உருவாக்கத்தினை விபரிக்குக. 


(11) பாலைவனங்களில்‌ காணப்படும்‌ மூன்று அரித்தலுக்குரிய நிலவுருவங்களின்‌ உருவாக்கத்தினை 
வரைப்டங்களின்‌ உதவியுடன்‌ விளக்குக. 


(111) பாலைவனப்‌ பகுதிகளில்‌ காணப்படும்‌ படி தலுக்குரிய நிலவுருவங்களின்‌ இரண்டு வகைகளை 
வரைபடங்களினுதவியுடன்‌ விளக்குக. 


(1) புவித்தொகுதியின்‌ பிரதான உப தொகுதிகளுக்கிடையில்‌ காணப்படும்‌ இடைத்தொடர்புகளைக்‌ 
காட்டும்‌ வரைபடம்‌ ஒன்றினை வரைக. 


(ii) உம்மால்‌ மேலே (1) இல்‌ குறிப்பிடப்பட்ட பிரதான உப தொகுதிகளுள்‌ ஒன்றினைத்‌ 
தெரிவுசெய்து, அதன்‌ இயல்புகளையும்‌ முக்கியத்துவத்தினையும்‌ விபரிக்குக. 


(iii) உப தொகுதிகள்‌ ஏதாவதொன்றில்‌ இடம்பெறும்‌ இயற்கையான தோற்றப்பாடுகள்‌ இரண்டினைத்‌ 
தெரிவுசெய்து அவற்றின்‌ உருவாக்கத்திற்கான காரணம்‌ எவையென்பதைச்‌ சுருக்கமாக விபரிக்குக. 


(iv) மேலே (111) இல்‌ உம்மால்‌ விபரிக்கப்பட்ட இயற்கைத்‌ தோற்றப்பாடுகளுள்‌ ஒன்றினது, மூன்று 
சூழலியல்‌ விளைவுகளை ஆராய்க. 


(1) இலங்கையில்‌ தரை நீரினைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டு வரும்‌ நான்கு 
வெவ்வேறு முறைகளைப்‌ பெயரிடுக. 


(11) இலங்கையின்‌ வரண்ட வலயத்தில்‌ தரைநீர்‌ வளங்களை முக்கியமானதாகக்‌ கருதுவதற்குரிய 
மூன்று காரணிகளைச்‌ சுருக்கமாக ஆராய்க. 


(111) இலங்கையிலிருந்து உதாரணங்களைத்‌ தந்து, மனித நடவடிக்கைகளின்‌ காரணமாக 


ஏற்படும்‌ நீர்‌ மாசுபடுதலுக்குப்‌ பொறுப்பான மூன்று காரணிகளைச்‌ சுருக்கமாக ஆராய்க. 
(iv) இலங்கையில்‌ நீரினைப்‌ பேணிப்‌ பாதுகாப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ நான்கு முறைகளை 
(measures) ஆராய்க. 


[பக்‌. 


Download Past Papers at : www.freebooks.|k 


சட பிகு 
T 


ம்‌. ரட்‌ வர்ணன்‌? tern my 

பளி! டியின்‌! oP Examinations, Sri Lan 
௫8 BOCES — 
பீதிய பா 
New S$ 


ka Department 


சத்த 





8703 ஐஐ 
முன்று மணித்தியாலம்‌ 
Three hours 


AL/2013/22/1-11 






al 
i 









abus 



























(02 புள்ளிகள்‌) 
(03 புள்ளிகள்‌) 
(06 புள்ளிகள்‌) 


(09 புள்ளிகள்‌) 


(05 புள்ளிகள்‌) 
(09 புள்ளிகள்‌) 


(06 புள்ளிகள்‌) 


(03 புள்ளிகள்‌) 
(05 புள்ளிகள்‌) 
(06 புள்ளிகள்‌) 


(06 புள்ளிகள்‌) 


(02 புள்ளிகள்‌) 
(06 பள்ளிகள்‌ ) 
(06 புள்ளிகள்‌) 


(06 புள்ளிகள்‌) 





2 ஐப்‌ பார்க்க 


| 5. 


6. 


(i) 


(il) 


(iii) 


(iv) 


(i) 


(11) 


(111) 


(iv) 


-2- — I AL/2013/22/T-11 


பகுதி 11 - மானிடப்‌ புவியியல்‌ 


பின்வரும்‌ வரைபடத்தினைப்‌ பயன்படுத்தி, 1950-2050 காலப்பகுதிக்கான உலகக்‌ குடித்தொகை 
வளர்ச்சியில்‌ காணப்படும்‌ இரண்டு முனைப்பான அம்சங்களை விபரிக்க. 


உலகின்‌ குடித்தொகை வளர்ச்சி 1950 - 2050 


மிகக்‌ குறைந்த விருத்தி நாடுகள்‌ 





ச 34 


இத உட்‌“ 


eae 
1 


1950 1970 1990 2010 2030 ஞா 


Source: United Nations Population Division, World Population Prospects: 2010 Revision (2011) 


குடித்தொகைக்‌ கூம்பகங்களின்‌ இரண்டு பிரதான வகைகளைப்‌ புனையா வரைபடங்கள்‌ 
மூலம்‌ வரைந்து, அவை ஓவ்வொன்றினதும்‌ வெவ்வேறு வடி.வங்களுக்கான இரண்டு 
காரணங்களைத்‌ தருக. 

குடித்தொகை ஒன்றினது வளப்‌ பெறுமானத்தினைத்‌ (resource value) தீர்மானிக்கும்‌ நான்கு 
காரணிகளைச்‌ சுருக்கமாக ஆராய்க. 

அண்மைக்‌ காலங்களில்‌ இலங்கையின்‌ குடி த்தொசையில்‌ வயது முதிர்ந்த பிரிவினரது சதவீதத்தில்‌ 
ஏற்பட்ட அதிகரிப்புக்குப்‌ பங்களித்த இரண்டு காரணிகளை ஆராய்க. 


“பசுமைப்‌ புரட்சி' என்பது எதனைக்‌ கருதுகின்றது என்பதனைச்‌ சுருக்கமாகக்‌ குறிப்பிடுக. 

உலகின்‌ உணவு உற்பத்தியை அதிகரிப்பதில்‌ பசுமைப்‌ புரட்சியுடன்‌ தொடர்புபட்ட நான்கு 
காரணிகளை விபரிக்க. 

பசுமைப்‌ புரட்சியினால்‌ ஏற்பட்ட இரண்டு சமூக-பொருளாதார விளைவுகளையும்‌, இரண்டு 
சூழலியல்‌ விளைவுகளையும்‌ ஆராய்க. 


விவசாயத்தில்‌ பிரயோகிக்கப்பட்ட மரபணுத்‌ தொழினுட்பத்தினால்‌ ஏற்பட்ட மூன்று 
நன்மைகளையும்‌ மூன்று தீமைகளையும்‌ ஆராய்க, 


Download Past Papers at : www.freebooks.|k 


ise. 


(04 புள்ளிகள்‌) 


(04 புள்ளிகள்‌) | 
(06 புள்ளிகள்‌) 


(06 புள்ளிகள்‌) | 


(02 புள்ளிகள்‌) 
(06 புள்ளிகள்‌) 


(06 புள்ளிகள்‌ ) 


(06 புள்ளிகள்‌) 


3 ஐப்‌ பார்க்க 





7. (i) உலகின்‌ நிலநெய்‌ வயல்களின்‌ (oi 


(ii) 


| (ம்‌ 


(iv) 





கச்‌ 


Source: Berry, B.J.L and et.al. (1993) The Global Economy: Resource use, locational choice and international trade 


(அ) படத்தில்‌ காட்டப்பட்டுள்ள நிலநெய்‌ வயல்களின்‌ பரம்பல்‌ பற்றிய இரண்டு முனைப்பான 
அம்சங்களை அடையாளம்‌ செய்க. 

(ஆ) ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆசியா மற்றும்‌ லத்தீன்‌ அமெரிக்கா ஓவ்வொன்றிலிருந்தும்‌ 
பெற்றோலியத்தினை ஏற்றுமதி செய்யும்‌ தலா ஒரு நாட்டினைப்‌ பெயரிடுக. 

உலக பெற்றோலியத்தின்‌ (௮) உற்பத்தி மற்றும்‌ (ஆ) வர்த்தகம்‌ ஒவ்வொன்றினதும்‌ இரண்டு 

பண்புகளை விபறிக்குக. 

உலகின்‌ பெற்றோலியக்‌ கைத்தொழில்‌ எதிர்நோக்கும்‌ நான்கு பிரச்சினைகளைச்‌ சுருக்கமாக 

விபரிக்குக. 


இலங்கையில்‌ நான்கு பாரம்பரியக்‌ கைவினைக்‌ கைத்தொழில்களை (Handicraft industries) 
அவற்றின்‌ அமைவிடங்களுடன்‌ பெயரிடுக. 

மேலே (1) இல்‌ உம்மால்‌ பெயரிடப்பட்ட கைவினைக்‌ கைத்தொழில்களுள்‌ ஒன்றினைத்‌ 
தெரிவுசெய்து, அதன்‌ அமைவிடத்தினைத்‌ தீர்மானிக்கும்‌ நான்கு காரணிகளைச்‌ சுருக்கமாக 
விபரிக்குக., 

இலங்கையில்‌ பாரம்பரிய கைவினைக்‌ கைத்தொழில்களினால்‌ எதிர்கொள்ளப்படும்‌ நான்கு 
பிரச்சினைகளைச்‌ சுருக்கமாக ஆராய்க. 

இலங்கையில்‌ பாரம்பரிய கைவினைக்‌ கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வரும்‌ நான்கு நடவடிக்கைகளைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


Download Past Papers at : www.freebooks.|k 


AL/2013/22/T-11 


l| fields) பரம்பல்‌ பற்றிய படம்‌ ஒன்று கீழே தரப்படுகின்றது. 


(02 புள்ளிகள்‌) 
(02 புள்ளிகள்‌) 
(08 புள்ளிகள்‌) 


(08 புள்ளிகள்‌) | 


(04 புள்ளிகள்‌) | 


(06 புள்ளிகள்‌) 
(06 புள்ளிகள்‌) 


(04 புள்ளிகள்‌) 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.tfreebooks.|k 





or click on this page to vist our site! 


